* 


ஸ்ரீ கணேசச 


பதம் 

ஸத்குருயே YED 
| MAY 1931 
॥ शिमचानबोधः 

IIS 
இலகு டீகைக்கு மொழிபெயர்ப்பு . 111 

தஞ்சை GLALO 

ஸ்ரீ - ல -ஸ்ரீ 
பிரம்மாநந்தஸ்வாமிகள் அவர்களால் 

மொழி பெயர்க்கப்பட்டு 


ஸ்ரீமத் சிவாக்ர யோகிகளருளிச்செய்த 


தஞ்சை K. H. ஸ்கூல் சமஸ்கிருத பண்டிதர் 
பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஸ்திரிகளவர்களால் 

பார்வையிடப்பட்டு 

தஞ்சை 
ஸ்ரீசங்கரவிலாச சாரதாமந்திர பிரஸில் , 

பதிப்பிக்கப்பட்டது , 


All Rights Reserved . 
( கலி 5029 விபவ - ஹ ) 

1828 . 


நெ . 511 


( அணா 2 . 


முகவுரை. 


111 


இச்சிவஞானபோதம் முன் எழுதியுள்ள சிவஞான 
போதத்தைச் சுருக்கமாய் சைவபரிபாலன ஸ்ரீமத் 
சிவாக்ர யோகிகள் சமஸ்கிருதத்தில் அருளிச்செய்த 
இலகுடீகைக்கிசைய மந்த மதியினரும் எளிதில் 
அறியுமாரு தஞ்சை ஸ்ரீ சங்கரவிலாச சாரதா மந்திர 
ஸ்தாபகரும் , ஸ்ரீ விசார சாகரம் , ஸ்ரீ பஞ்சதசப் பிர 
கரணம் , ஸ்ரீ விருத்திப் பிரபாகாம் முதலிய அறிய 
பெரும் வேதாந்தக் கிரந்தங்களை தமிழில் மொழி 
பெயர்த்து வெளிப்படுத்திய எமது ஸ்ரீசத்குரு மூர்த் 
தியுமாகிய தஞ்சை ஸ்ரீ பிரஹ்ம நிஷ்டபண்டி த 
வி . குப்புஸ்வாமி ராஜு என்னும் பூர்வாசிரமநாமம் 
பூண்டிருந்த ஸ்ரீ - ல - ஸ்ரீ பிரம்மாநந்தஸ்வாமிகளால் 
மொழிபெயர்க்கப்பட்டது . 


சூ . பா . 


salest 


ஸ்ரீ கணேச்சாரதா ஸத்குருப்யோ நம : 


॥शिवज्ञानबोधः ॥ 
சிவஞானபோதம் . 


இலகு டீகை மொழிபெயர்ப்புடன் . 


स्त्रीपुनपुंसकादित्वाज्जगतः कार्यदर्शनात् । 
अस्ति कर्ता स हृत्वैतत्सृजत्यस्मात्प्रभुहरः ॥ १ ॥ 
नगतः कर्तास्ति कार्यदर्शनात् स्त्रीपुनपुंसकादित्वात् स 
एतत् हृत्वा पुनः सृजति अस्मात् हरः प्रभुः ॥ 


இதன்பொருள் , காரியத்தன்மை காணப்படுதலால் 
பிருதிவியாதியான ஜகத்திற்குக் கர்த்தா (செய்பவன் ) 


சிவஞானபோதம் , 


உளன் : ஜகத்திற்குக் காரியத்தன்மை எதனாலென 
४ स्त्रीपुंनपुंसकादित्वात् பெண்ணானலியாதித்தன் 
மையால் என்பதனால் கூறுகின்றது . இங்கு பெண் 
ஆண் அலி என்னும் சொற்களால் அவ்வத்தேகங்கள் 
சொல்லப்படுகின்றன . ஆதியெனுஞ் சொல்லால் இந் 
திரியங்கள் கொள்ளப்படும் ; அவ்வாதித்தன்மையால் 
• அவற்றின் பிரகாரத்தன்மையால் . அதாவது அது 
போல சாவயவத்தன்மையால் என்பது பொருள் . 
என்ன செய்கின்றான் என்னு மிடத்து " : = அவன் 
என்பதனால் கூறுகின்றது . அக்கர்த்தா ஜகத்தாகிய 

தனைச்சங்கரித்து , மறுபடியும் சிருஷ்டிக்கின்றான் 
இதனால் சங்கார கர்த்தாவிற்கே ஸ்வாமித்வம் (உடை 
யான்றன்மை ) என்று STERIE = இதனால் 

இதனால் ” என் 
பதனாற் கூறுகின்றது : - கூறிய யுக்தியாகிய இதனால் 
" ஹான் அதாவது தேகேந்திரியாதிகளின்றியவனான 
சர்வோபசங்கார சக்திமர்னே பிரபு ( ஈசுவரன் ) . 


. 


இங்கு உளன் என்பதனால் ஏகத்துவம் சொல்லக் 
கருதியதாம் . அதனாலும் சமஸ்தோபசங்கார சக்தி 
யுடையவனாகவே சித்திக்க , அவனுக்குச் சிருஷ்டி 
காதிகளைச் செய்யுந்தன்மை உசித்தமென்க, முதல் 


சிவஞானடேர்தம் . 


4 


சிருஷ்டியில் சிவனே கர்த்தா ; அவன் நுக்கிரகத்தால் 
அநந்தேசுவர ஹிரண்யகர்பாதியருக்கு அவாந்தா 
( இடைப்பட்ட ) கர்த்திருத்துவமாமென்று தத்துவ 
பேதத்தால் விரோதமின்மை காணத்தக்கதாம் . ( க ) 

अन्यः सन्व्याप्तितोऽनन्यः कर्ता कर्मानुसारतः । 
करोति संसृतिं पुंसामाज्ञया समवेतया ॥२ ॥ 
அவ்ன் எவ்வாறு சிருஷ்டிக்கின்றான் என்னு 
மிடத்து STY : TT = அந்நியனாய் இருந்து 
கொண்டு " என்பதனாற் கூறுகின்றது .- 

அக்கர்த்தர் பசுக்களுக்கு தனுகரண்புவனாதி சம் 
சாரத்தினைச் செய் ( படைக் )கின்றான் . எக்கரணத் 
தினால் படைக்கின்றான் என்னுமிடத்து आशया 

என்பதனாற் கூறுகின்றது : -ஆணை 
யால் அதாவது விதிநிஷேதங்களில் பிரவிருத்திக் 
கச் செய்வதான ஞானக்கிரியா வடிவ சக்தியினால் 
அக்கிரியை ஈசுவரனைவிட வேறு பட்டதோவெனின் 
அன்றென்று TTE = சமவேதமானதால் 
என்று கூறுகின்றது ; -- சமவேதமானதால் அதாவது 


- 


ஆணையால் : 


சிவஞானபோதம் , 
சமவாயவிருத்தியினா லிருப்பதான அபின்னையான 
ஆணையினால் ) என்பது பொருள் . 

இவன் தனது இச்சையினால் சம்சாரத்தினைச் 
செய்கின்றா னெனின் , அப்போது ஒருவனுக்குச் 
சுகத்தையும் ஒருவனுக்குத் துக்கத்தையும் செய்கின் 
றான் என்பதனால் விஷமத்தன்மையும் இரக்கமின் 
மையு முண்டா மென்னுமிடத்து ." கள்SETTT : = 
கர்மானுசாரமாக என்று கூறுகின்றது : - தர்மா 
தர்மவடிவ கர்மத்தின் அநுசாரமாகச் செய்கின் 
றான் . கேவலம் தனதிச்சைமாத்திரத்தாற் செய்கிற 
தில்லை யென்பது பொருள் . இனி அவன் பிறர் 
சொல்லும்விதமாக ஜீவாபின்னனாகவே செய்கின் 
றான் 

TFT : FT = அந்நியனாயிருந்து 
கொண்டு ” என்பதனால் அன்றென்று 
றது : - அநாதிநிர்மலத்தன்மையினாலும் அநாதிமல 
முடைமையினாலும் பேதம் 

கவனிக்கத்தக்கதாம் . 
முத்தியிலும் பின்னனோ ? என னா : = 
வியாப்தியால் அநந்நியனாய் ” என்பனால் அல்லனெ 
னக் கூறுகின்றது : - தீக்ஷையினால் அல்லது திடசர 
மான ஞானத்தினால் பாசமூன்றும் நீங்கிய போது தன் 


என 


கூறுகின் 


சிவஞானபோதம் . 
னின் வேறாகாத சாக்ஷாத்காரவடிவினதாகிய வியாப் 
தியினால் அநந்நியனாய் அதாவது அபின்னனாய் ( வே 
றுபடாதவனாய் ) சம்சாரத்தைச் செய்கின்றான் . (உ) 

नेतितो ममतोद्रेकादक्षोपरतिबोधतः । 
स्वापे निर्भोगतो बोधे बोद्धृत्वादस्त्यणुस्तनौ ॥ ३ ॥ 
அப்படியானால் புருஷர்களின் சம்சாரத்தினைச் 
செய்கின்றான் என்று சொல்லப்பட்டது . அப்புருஷ 
சித்தியில் பிரமாணம் யாது என “ afts : = இவ் 
வாறு அன்று எனலால் ” என்பதனாற் கூறுகின் 
றது : - தேகத்தில் அணு அதாவது ஆணவமலத்தா 
லாக்கிரமிக்கப்பட்ட ஆத்மா உளன் அப்படியானால் 
ஆத்மாவே இலன் ; இருப்புத்தன்மையால் கருதப்பட் 
டது எதுவோ அது சுக்தியில் வெள்ளி என்னும் 
முறையினாலாம் என்னுமிடத்து “ r : = இவ்வாறு 
அன்று எனலால் என்பதனாற் கூறுகின்றது : - இவ் 
வாறு அன்று என்னும் பிரத்தியினால் அதாவது பிரத் 
தியய (உணர்ச்சி ) வலியினானே அணு உளன் என்பது 
பொருள் . அவ்வாறில்லையாயின் அபாவப்பிரத்தியயம் 
( இன்மையுணர்ச்சி ) பிரதியோகி யின்றியதேயாம் 


சிவஞானபோதம் . 


15 


[ * எதன் அபாவம் உணரப்படுகின்றதோ அது அவ் 
வபாவத்தின் பிரதியோகியாம் . கடாபாவத்திற்குக் 
கடம் பிரதியோகியாவது போல ). அப்படியானால் 
இவ்வாத்மாவாகிய அவன் தேகத்தின் வேறுபடாத 
வனா யிருக்குக என்னுமிடத்து ममतोद्रेकात् 
மமதையின் ஆதிக்கியமிருத்தலின் என்பதனாற் 
கூறுகின்றது ; - எனது இது ( உடல் ) என்னும் 
உணர்ச்சியாகிய மமதை அதிகமாயிருத்தலின் என் 
பது பொருள் . ஸ்தூலன் யான் என்பது முதலிய 
பிரதீதியுளதாயினும் அது (உணர்ச்சி ) ஆன்மதேகங் 
களிரண்டன் அபேதாத்தியாச நிமித்தத்தின தாம் . 
அவ்வாறு எந்த யான் பாலியத்தில் பிதாவை யநுப் 
வித்தேனோ, அந்த யானே முதுமையில் போன் 

யநுபவிக்கின்றேன் என்று தேகத்தின் 
அவஸ்தாபேதங்களிலும் பாதிக்கப்படாத அர்த்த 
முடைய ஆத்மாவின் + பிரத்தியபிஞ்ஞான மிருத்த 
லின் தேகத்தின் வேறுபட்டவனான ஆத்மா உளன் 
என்பது பொருள் . அப்படியானால் , தேகத்தில் 

து டீகையன்று . விளக்குதற்பொருட்டு எழுதியதாம் . 
t முன் நினைவோடு பிரத்தியக்ஷமாயறிதல் பிரத்தியபிஞ் 


மாரை 


. 


ஞானம் , 


சிவஞானபோதம் , 


- 


ஆத்மா இருக்கவேண்டாம் இந்திரியங்களுளவாகுக 
என்னுமிடத்து " अक्षोपरतिबोधत: இந்திரியங் 
களினொடுக்க மறிதலின் ” என்பதனால் கூறுகின் 
றது : - இந்திரியங்களின் ஒடுக்கமாகிய சொப்பனத் 
தில் அறியுந்தன்மை யிருத்தலால் , இந்திரியங்கள் 
ஆத்மாவாகவேண்டாம் புத்தியே அவ்வாறு ( ஆத்மா ) 
ஆகுக என்னுமிடத்து “ E F : = உறக் 
கத்தில் போகமின்மையால் என்பதனாற் கூறுகின் 
றது : - சுழுத்திகாலத்தில் இதனால் புசிக்கப்படு 
கின்றதென்பதனால் போகமெனப்படும் புத்தியானது 
இல்லாதிருத்தலின் . அப்படியானால் உறக்கத்தில் 
நசித்தவனாகுக , மறுபடியும் உற்பத்தியுடையவன் 
ஆத்மா ஆகுக வெனின் அவ்வாறன்றென்று " என் 
बोद्धृत्वात् விழிப்பில் ( நினைவு வடிவ ) அறியுந் 
தன்மையிருத்தலால் என்பதனாற் கூறுகின்றது : 
ஜாக்கிரதவஸ்தையில் சுகமாய்த் தூங்கினேன் என் 
னும் ஸ்மிருதி நிகழ்தலின் சூநியம் , தேகம் இந்திரி 
யம் முதலியவற்றின் வேறுபட்டவனான ஆத்மா 
உளன் அதாவது வஸ்துவினாலும் தேசத்தினாலும் 
காலத்தினாலும் சத்தியம் அணுவாகிய ஆத்மா உளன் 
( அஸ்தி ) என்னும் பதத்தினாற் சொல்லப்படுகின் 


பர 


சிவஞானபோதம் . 


றான் . அந்தக்கரணங்கட்காம் ஜாகநதி ( விழிப்பு 
முதலிய ) அவஸ்தைகள் . 

आत्मान्तःकरणादन्योऽप्यन्वितो मन्त्रिभूपवत् । 
अवस्थापञ्चकस्थोऽतो मलरुद्धस्वदृक्क्रियः ॥ ४ ॥ 
அப்படியானால் , அநுசூதத்தன்மையால் ஆத்மத் 
தன்மை வேண்டாம் ; அணுவுக்கு அவற்றின் அறு 
சூதத்தன்மையில் பிரமாணம் யாதென " STER = 
ஆத்மா ” என்பதனாற் கூறுகின்றது : - முற்கூறிய 
படி ஆத்மாவாகிய அணு புத்தியாதியந்தக்கரணத் 
தினும் அந்நியனாயினும் , மந்திரியோடு அரசன் 
போல அந்தக்கரணத்தோடு கலந்தவனாய் ( அவஸ்தை 
ஐந்திலு மிருப்பவனாகின்றான் ) . அப்படியானால் நித் 
திய ஞானக்கிரியாவடிவினனான ஆத்மாவிற்கு மாயை 
யினின்று வெளிப்பட்ட அந்தக்கரணத்தோடு அது 
சூதமாகுந்தன்மையால் வியாபாரம் 

எவ்வாற்றாலா 
மென் HT : = மலத்தினால் தகைக் 

கிரிபைகளை யுடைய 
என்பதனாற் கூறுகின்றது : மலமாகிய 
ணவத்தினால் நிரோதிக்கப்பட்ட ஞானக்கிரியா 


தனது 


ஞானக் 


வன 


கன 


சிவஞான போதம் . 


சக்திகளையுடையவனா யிருக்கின்றான் . அவ்வாறு 
அநாதிமலசம்பந்தத்தால் ஆத்மா அந்தக்காணத் 
தோடு அநுசூதமாயிருக்குந்தன்மையால் வியாபார 
மாம் என்பது கருத்து . இதனானே அவஸ்தை 
ஐந்தில் இருப்பவனாகின்றான் , அதாவது ஜாக்கிரம் 
சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியா தீதம் என்னும் 
அவஸ்தைகள் ஐந்திலும் அநுசூதன் ( தொடர்த் 
திருப்பவன் ) ஆகின்றான் . அவ்வ நுசூதத்துவமும், 
எந்த நான் முந்திய தினத்தில் தனமின்றியவனா 
யிருந்ேேதனா அந்த நானே இன்று தனத்தோடு 
கூடியவனானேன் என்னும் பாதிக்கப்படாத ஏகாத் 
மத் தன்மைப் பிரத்தியபிஞ்ஞானத்தால் என்று அது 
சந்திக்கத்தக்கதாம் . 

( ச ) 
विदन्त्यक्षाणि पुंसाऽर्थान्न स्वयं सोऽपि शंभुना । 
तद्विकारी शिवश्वेन्न कान्तोऽयोवत्स तं नयेत् ॥ ५ ॥ 
அப்படியானால் இரண்டாவது 

சூத்திரத்தில் 
சிவன் கர்மாநுசாரமாகப் புருஷர்களின் சம்சாரத் 
தினைச் செய்கிறான் என்று சொல்லப்பட்டது . அது 
இயல்பாகவே ஆத்மாக்களுக்கு உண்டாகுக . ஈசுவரா 


சிவஞானபோதம் , 


தீனத்தன்மையால் ஏன் என்று ஆசங்கித்து பரம் 
பரையாகப்பசுக்களுக்கு ஈசுவர பரதந்திரத்தன்மை 
யை fa = அறிகின்றன என்பதனாற் கூறு 
கின்றது ; --- மனது சக்ஷமுதலிய இந்திரியங்கள் 
புருஷனால் அதாவது பிரோகனான ஆத்மாவினால் 
அநுசூதமானவைகளாய் விஷயங்களான அர்த்தங் 
களை அறிகின்றன ; தாமாக அறிகிறதில்லை ; அவை 
கட்கு அசேதனத்வமிருத்தலின் என்பது கருத்து . 
புருஷனான அவனும் பிரேரகனான சம்புவால் அநு 
சூதனாகவே விஷயங்களை அறிகிறான் ; தானாக அறி 
கிறதில்லை ; மலத்தினால் தகைப்பட்ட தனது ஞானக் 
கிரியா சக்தியுடைமையால் என்பது கருத்து . அப் 
படியானால் , கடாதிகளின் கர்த்தாவுக்குப்போல 
அச்சம்சாரகர்த்தாவான அவனுக்கும் விகாரித்துவ 
முண்டாகுமே என்று எரிக it = அதனால் விகாரி 
யாவன் என்பதனாற் சங்கிக்கின்றது : - அப்படி 
யானால் அவனும் விகாரியாவனே யெனின் , அச் 
சங்கையினை = ஆகான் 

என்பதனால் பரிகரிக் 
கின்றது : - சிவனுக்கு ஜீவனது சம்சாரத்தினைச் 
செய்யுந் தன்மையுளதாயினும் அவிகாரித்துவமுளது 
என்பதில் திருஷ்டாந்தத்தினை = 


19 


சிவஞானபோதம் . 
காந்தம் இரும்பினைப்போல ” என்பதனாற் கூறு கின் 
றது : - அயக்காந்தம் இரும்பினை அசைப்பதுபோல 
அச்சிவன் அப்பசுவனைப் பிரேரிக்கின்றான் . 

अदृश्यं चेदसद्भावो दृश्यं चेजडिमा भवेत् । 
शंभोस्तव्यतिरेकेण ज्ञेयं रूपं विदुर्बुधाः ॥ ६ ॥ 
முன் சிவன திருப்பில் பிரமாணமும் தடஸத 
லக்ஷணமும் முதலாவது இரண்டாவது சூத்திரங் 
களால் சொல்லப்பட்டுள . அதன் பிரசங்கத்தினாலும் 
பசுவின் சொரூபமும் அதன் பிரமாணமும் மூன்றா 
வது நான்காவது சூத்திரங்களால் சொல்லப்பட்டுள . 
ஐந்தாவதால் பசுக்களின் ஸ்வதந்திரத்தன்மையின்மை 
யும் பதியின் ஸ்வதந்திரத்தன்மையும் சொல்லப்பட் 
டுள் . இப்போது அப்பதியின் ஸ்வரூபலக்ஷணத்தினை 
* STREa7 = அதிருசிய மாயின் ” என்பது முதலிய 
வற்றால் கூறுகின்றது : 

( அங்கு ) சம்புவின் ரூபம் இந்திரியசம்பந்தப் பிர 
மாண விஷயமா அன்றா ? என்னும் விஷயத்தில் 
இரண்டாவது பக்ஷத்தினை " SETHar = அதிருசிய 
மாயின் என்பதனால் விலக்குகின்றது : - அதிருசியம் 
அதாவது எல்லோருக்கும் இந்திரியசம்பந்தப் பிர 


எது 


சிவஞானபோதம் . 
மாண் விஷயமாகாதது எனின், முயற்கொம்புபோல் 
அசத்துத்தன்மை சம்பவிக்கும் . முதற்பக்ஷத்தினை 
Ta7 = திருசியமாயின் என்பதனால் விலக்கு 
கின்றது. திருசியம் அதாவது இந்திரியப்பிரமா 
விஷயம் எனின் , ஜடத்தனமையுண்டாம் , 
இந்திரியப்பிரமாவிஷயமோ அது ஜடமாம் , கடம் 
போல என்னும் வியாப்தியால் , அந்தத் திருசியா 
திருசிய மிரண்டிலும் வேறாக ஞேயமாம் , அதாவது 
அநந்நியமான அநுபவமொன்றினாலேயே அறியத் 
தக்கதாம் . அதாவது இரண்டனபேக்ஷையின்றிய 
பிரத்தியக்ஷத்தாலறியத்தக்கதாம் சம்புவின் ரூபம் 
என்று அறிஞர் அதாவது தீக்ஷாதிகளால் பாச 
மூன்று மொழிந்தமையால் - மிக மேலிட்ட ஞான 
சக்திகளையுடைய புருஷர்கள் அறிகின்றனர் . அது , 
இந்திரியங்களோடு கூடாதது என்பது எப்போதும் 
பந்தநீங்கியதான சிற்சத்தியோடு அருந்த 

அநந்த யோக 
முடைய தாய் யோகமின்றிய இயல்பினது என்று 
கருதப்பட்டதாம் ?” என்று கூறப்பட்டுளது , அது 
வும் ஆதியந்தமில்லாதது , மலமின்றியது , பரிபூர்ணம், 
ஏகம் , சூக்ஷ்மம் , பராபரம் , அநாமயம் , அப்பிரமே 
யம் , பாவமொன்றினாலறியப்படுவது , அஜடம் சிவதத் 
துவம் எனக் கூறுவர் என்று சொல்லப்பட்டுளது . 


சிவஞானபோதம் , 


க 


என்னை 


என்றல் 


नाचिच्चित्संनिधौ किं तु न वित्तस्ते उभे मिथः । 
प्रपञ्चशिवयोर्वेत्ता यः स आत्मा तयोः पृथक् ॥ ७ ॥ 
அப்படியானால் சிவன் சரீரந்தோறும் தனது 
அவித்தையினால் பின்னனாய்ச் சஞ்சரிக்குக . அவ 
னின் வேறான ஆத்மாவைக் கற்பித்தலால் 
யென “ fa7 = அசித்து விளங்கா 
முதலியவற்றாற் கூறுகின்றது: -சித்தல்லாத ஜடமான 
பிரபஞ்சம் நிர்மலசித்துவடிவ சிவத்தின் சந்நிதியில் 
விளங்காது ; அவ்விரண்டற்கும் ஒளியிருள்கட்குப் 
போல ஒன்றற்கொன்று விரோதமிருத்தலின் 
பது கருத்து . வ்வாறுளதாயின் அதனால் என்னை 
யென f * I = ஆனால் ” என்பதனாற் கூறுகின் 
றது ; - ஆனால் சித்தும் அசித்துமான அவ்விரண்டும் 
ஒன்றனை யொன்று அறியாது , பிரமமின்றியவனாய்ப் 
பரிபூரண சித்ரூபனான சிவன் அசத்தியமான பிரபஞ் 
சத்தினை சத்திய ரூபத்தன்மையாக அறியான் . அசித் 
தாகிய ஜடப்பிரபஞ்சமும் சிவனை அறியாது . அதற்கு 
ஜடத்துவமிருத்தலின் ; போகத்திற்குச் சேதன 
தர்மத்துவமிருத்தலின் . ஆதலால் பிரபஞ்சம் சிவ 
மென்னும் இரண்டனையும் அறிபவன் எவனோ, 


என் 


சிவஞானபோதம் : 


அவன் அவ்விரண்டன் வேறான் ஆத்மாவா ( ஜீவனா 
வன் . இங்கு பிரபஞ்சாநுபவம் மலாவஸ்தையிலும் 
சிவா நுபவம் மலநீக்கத்திலும் காணத்தக்கதாம் . அப் 
படியானால் ஜீவனும் சித்ரூபன் . அவன் சந்நிதியில் 
அவ்வசித்தின் விளக்கம் எவ்வாறாம் ? உண்மையே . 
அநாதியாணவமாகிய உபாதியோடு அசித்திற்கு அல் 
லது ஆத்மாவின் அசித்துத்தன்மைக்கு உடனிருக் 
குந்தன்மையிருத்தலின் பரஸ்பரவிரோதமில்லை . இத் 
தன்மை அப்பிரபஞ்சம் சிவமிரண்டன் வேறான 
ஆத்மா காணத்தக்கவனாவன் 

( எ ) 
स्थित्वा सहेन्द्रियव्याधैस्त्वां न वेत्सीति बोधितः । 
मुक्त्वौतान्गुरुणाऽनन्यो धन्यः प्राप्नोति तत्पदम् ।। ८ ।। 
இப்போது குருவின் அநுக்கிரகத்தினால் பாசத்தி 
னின்றும் முக்தியாமென்று " frar இருந்து ” 
என்றல் முதலியவற்றால் கூறுகின்றது : - தன்னியன் 
அதாவது முமுக்ஷத்வா திரூபதனமுடைய புரு 
ஷன் இந்திரியங்களாகிய வேடர்களோடு ( துக்கத் 
தினைத் தருந்தன்மையால் வேடத்தன்மையாக நிரூ 
பித்தலாம் , ஆராயுமுயற்சித்தன்மையாலுமாம் ) அவை 
களோடு கூட இருந்து குருவடிவ சிவனால் நீ சர்வஞ்ஞ 


- 


சிவஞானபோதம் . 
சர்வகர்த்திரு சச்சிதாநந்த சிவனின் அநந்நியரூப 
மான உனது ஸ்வரூபத்தினை அறியாய் என்று போ 
திக்கப்பட்டவனாய் இவ்விந்திரிய வேடர்களை விட்டு , 
அதாவது இங்கு இந்திரியசப்தத்தாற் சொல்லப்படும் 
பாகியாந்தரிந்திரிய வடிவ இருபத்து நான்கு தத்துவங் 
களும் அவற்றின் பிரவிருத்திசமயத்தில் உடனிருப் 
பனவாகிய அவற்றின் பிரேரகமான சத்தாதி பன்னி 
பண்டு தத்துவங்களும் கூடிய முப்பத்தாறு தத்துவங் 
களையும் விட்டு பிரத்தியபிஞ்ஞையினாலறியப்பட்ட 
அநந்நிய ஸ்வரூபனாய்த் தத்பதலக்ஷியமான சிவஸ்வ 
ரூபத்தினை அடைகின்றான் , அதாவது அடையப்பட் 
டது போல் மதிக்கின்றான் . எப்படி கழுத்திலுள்ள 
ஆபரணத்தினை ஒருவன் மறந்து , பின் அந்நியனால் 
( கழுத்திலிருப்பதாக ) போதிக்கப்பட்டவனாய் அத 
னை யறிந்து , அப்போது முன் இல்லாதது கிடைத் 
தது போல மதிக்கின்றானோ, அதுபோல மதிக்கின் 
றான் என்பது பொருள் . இங்கு இக்கதை அநுசந் 
திக்கத்தக்கதாம் : - முன்னொருகால் ஓர், இராஜசிசு 
எதிரிகளின் பயத்தால் காட்டிற் பிரவேசிப்பிக்கப் 
பட்டு - அங்கு வேடர்களான பிறரால் செவ்வை 
பமாய் வளர்க்கப்பட்டவனாய் தன்னை வேடனாகவே 


கசு 


சிவஞானபோதம் . 


தாம் , 


மதித்திருந்தான் . பின்பு வந்த பிதாவினால் நீ வேட 
னல்லை , நீ இராஜகுமாரன் என்று போதிக்கப்பட்ட 
வனாய்ப் பின்னர் இராஜபதத்தினைய்டைந்தான் என்ப 

( அ ) 
fas 

शात्मनि दृष्टेशं त्यक्त्वा वृत्तिमरीचिकाम् । 
लव्ध्वा शिवपदच्छायां ध्यायेत्पञ्चाक्षरी सुधीः ॥९ ॥ 
குருவினால் தத்பதத்தினை அடைகின்றான் என்று 
முன் சொல்லப்பட்டது . அங்கு குரூதீக்ஷைமாத் 
திரமே முக்திசாதனமாகாது . மற்றோ, சிரவணாதி 
வாயிலாக மலம் நீங்க , அதனால் சாக்ஷாத்காரமுண் 
டாகத் தத்பதப் பிராப்தியாமென்று 
ஞானக்கண்ணால் ” என்றல் முதலியவற்றாற் கூறு 
கின்றது :-நற்புத்தியுடையோன் அதாவது சிவனொரு 
வனையே விஷயஞ்செய்தற்றன்மையாகிய சோபன 
மான புத்தியையுடையவன் அதாவது குருவினாலும் 
தேசிக்கப்பட்ட ஆத்ம சிவாபேத பிரதிபாதக சிர 

மனனங்களினால் சம்பாதிக்கப்பட்ட புத்தி 
யுடையவன் பிரபஞ்சத்தினை விஷயஞ்செய்யும் ஞான 
மாகிய விருத்தி வடிவ கானல்ஜலத்தினை அதாவது 
( அதற்கு அத்யாத்மாதி தாபத்திரயத்தினை நீக்கும் 


faI 


பெண 


= ஞானக்கண் 


சிவஞானபோதம் . 
சாமர்த்தியமின்மையால் அத்தன்மையாக நிரூபித்த 
லாம் . ) விட்டு , ( விடுதலும் தீக்ஷைமுதலியவற்றால் 
மலம் நீங்கியபோது காணத்தக்கதாம் .) அதன்பின் 
என்னசெய்கின்றான் என “ Fasti 
ணால் ” என்பதனாற் கூறுகின்றது : - பரமாத்மசித் 
சக்தியாரூடமான திருஷ்டியினால் சிவனாகிய ஈசனை 
ஆத்மாவில் கண்டு அதாவது தன்னின் அபின்னத் 
தன்மையாக அனுபவித்து ( இதனால் சிவன் எவனோ 
அவன் யான்என்னும் நிதித்தியாசனம் சொல்லப்பட் 
டது . ) பின் சிவபதச்சாயையினையடைந்து , ( தன் 
னின் அந்நியமாகாத்தன்மையால் அடைபப்படுகின் 
றது என்பதனால் பதமாம் ; சிவனேபதம் சிவபதம் ; 
அதன் சாயையாவது அநுக்கிரகிப்பதான சக்தி . அத 
னைச்சாயாத்தன்மையாகக்கூறு தல் முற்கூறிய தாபத் 
திரயத்தினால் தபிக்கப்பட்டவர்களின் களைப்பினை 
நீக்குந்தன்மையாகியதாம் என்று அறிதல் வேண்டும் . 
அத்தன்மைய 

சாயையினையடைந்து ) அதாவது 
ஸ்வாத்மாவில் ஸ்வாபின்னத்தன்மையாகக் கிடப்ப 
தனை அடைந்து பஞ்சாக்ஷரியினைத் தியானிக்கக்கட 
வன் . -இங்கு ‘ பிரவேசி பிண்டத்தினை யென்னு 


க.வு 


சிவஞானபோதம், 


5 


மிடத்தில் இலாபத்தினைப்புசிக்குக என்பதுபோல 
சிவத்தினை , ஜபிக்குக என்று இரண்டு பதங்களை 
வருவிக்கவேண்டும் . வருவிக்கவே ; இது அர்த்த 
மாம் : - பஞ்சாக்ஷரியினை ஜபிக்குக , சிவத்தினைத் 
தியானிக்குக - என்பது . ஐந்து எழுத்துக்களின் 
தொகுப்பு பஞ்சாக்ஷரீயாம் . 

அவை 
முதலியன . அல்லது பஞ்சாக்ஷரீசப்தத்தால் அவற் 
றின் வாச்சியமான அர்த்தங்கள் இலக்ஷயிக்கப் 
படுகின்றன . அவை சிவன் சக்தி ஜீவன் மலத்திரயம் 
அவற்றை நீக்குவதான சக்தி என்பனவாம் , அது , 
“ मध्ये शिवस्ततः शक्तिस्तत आत्मेति हि स्मृतः । 

காகார் " என்பத 
னால் சொல்லப்பட்டுளது .. இதன்பொருள் . இது 
வாம் : - ஐந்தெழுத்துக்களின் (நம : சிவாய என்ப 
தன் ) மத்தியிலிருப்பதான சிகாரத்தில் சிவன் , அதற் 
குப் பிந்திய நான்காவதான வகாரத்தில் சிவசபவேத் 
தையான பராசக்தி , அதற்குப்பிந்திய ஐந்தாவதான 
வகாரத்தில் ஆத்மாவாகிய அணு , அச்சிகாத்திக்கு 
முந்தியதான விசர்க்கத்தோடுகூடிய மகாரத்தில் பங் 
திப்பதான மலம் , அதற்கு முந்தியதான நகாரத்தின் 


சிவஞானபோதம் . 


கின்றான் 


அம்மலத்தினைப் பரிபாகபூர்வகமாக நிவர்த்திப்பது 
அதாவது குருகடாக்ஷ தீக்ஷா நுக்கிரகசக்தியாதி , 

வை வாச்சியத்தன்மைாகக் கருதப்பட்டனவாம் ? " 
என்பது . இவ்வாறாகவே, சிவன் தனது சக்தியால் 
ஜீவாத்மாவை ஆணவாதிமல மூன் றனின்றும் விலக்கு 

என்று அநுசந்திக்கவேண்டுமென்பது 
பலித்தபொருளாம் . 

அல்லது பஞ்சாக்ஷரீசப்தத்தால் பிரணவ பஞ்சா 
க்ஷரீ அல்லது பிராசா தபஞ்சாக்ஷரீ என்னும் சூக்ஷ்ம : 
மானது சொல்லப்படும் . இங்கு முதல்வர்ணத்தில் 
அகாரம் உகாரம் மகாரம் பிந்து நாதம் என்பன . இரண் 
டாவதில் ஹகாரம் உகாரம் மகாரம் பிந்துநாதம் என் 
பன. அவற்றுள் , வைதிகர் முந்தியதான சூஷ்மபஞ் 
சாக்ஷரியை ஜபிக்குக; சைவர்களோ , பிராசாதபஞ்சா 
க்ஷரியினை ஜபிக்குக ; சிவத்தினைத்தியானிக்குக என்று 
தக்கவாறு பொருத்திக்கொள்ள வேண்டும் . இங்கும் 
பஞ்சாக்ஷரீசப்தத்தால் அதன்வாச்சியமான தேவதை 
களே 

இலக்ஷயிக்கப்படுகின்றன , சப்தத்திற்குத் 
தியேயத்துவம் பொருந்தாமையால் . அவர்கள் அகார 
உகார மகார பிந்து நாத மென்பவற்றில் முறையே 


சிவஞானபோதம் . 


யிருப்பவரான பிரஹ்ம விஷ்ணு ருத்ர ஈசுவர சதா 
சிவர்களாவர் . பிராசாத பஞ்சாக்ஷரியிலோ கிரம 
மாகச் சிருஷ்டியாதிகளைச் செய்கின்றனர் என்று 
தியானித்தல் 

அறியத்தக்கதாம் . கிருத்தியப்பிர 
விருத்தியைச் செய்விப்பனவாகிய பஞ்சசக்திகள் 
என்று அறியவேண்டும் . அங்குத் தேவதைகளின் 
தியானமானது சிவன் பிரஹ்மா முதலிய ஐந்து 
வடிவமாக ஈசுவரர்களை யதிஷ்டித்துப் பகவானது 
சக்திகளே பிராணிகளின் சிருஷ்டியாதிகளைச் செய் 
கின்றன என்று தொடர்ந்து சிந்தித்தல் என்று 
அறியத்தக்கதாம் . இச்சூத்திரத்தால் ஜீவன் முக்தி 
சொல்லப்பட்டது . 

( ..) 
शिवनैक्यं गतः सिद्धस्तदधीनस्ववृत्तिकः । 
मलमायाद्यसंस्पृष्टो भवति स्वानुभूतिमाम् ॥ १० ॥ 
இனி இப்போது கூறிய உபாயம் பொருந்தாத 
போது பிரதிபத்தியினை “ = சிவத்தோடு என் 
பதனால் " கூறுகின்றது : - அந்தக்கரண. வசீகரண 
மாகிய சித்தியையுடையவன் சிவனோடு அநந்நியத் 
தன்மையாகிய ஐக்கியத்தினைப் பெற்றவனாய் , அத 


சிவஞான போதம் . 


னாலேயே 

ணவமலம் மாயை ஆதியென்பதனாற் 
சொல்லப்பட்ட கர்மம் என்பவற்றால் பற்றப்படாத 
வனாய் அதாவது சுவயமாகவே நீங்கியவனாய் , அதனா 
லேயே அச்சிவன் வசத்ததான தனது விருத்தியினை 
யுடையவனாய் அதாவது அவ்விருவரின் ஐக்கியத் 
தால் சிவனது வியாபார வடிவ தனது வியாபாரமுடை 
யவனாய் , ஸ்வாநுபூதியுடையவன் ஆகின்றான் . சுவ 
அதாவது சிவனோடு ஐக்கியமடைந்த ஆக்மாவாகிய 
தனது அநுபூதியை அதாவது சிவாநந்நியத்தன்மை 
யாக அநுபவத்தை உடையவனாகின்றான் என்பது 
பொருள் . 

( 50 ) 
दृशोदर्शयिता चात्मा तस्य दर्शयिता शिवः । 
तस्मात्तस्मिन्परां भक्तिं कुर्यादा मोपकारके ॥ ११ ॥ 


இது முடியாதபோது ஹாபக்தியைகள் : = கண் 
களுக்கு ” என்பதனாற் காட்டுகின்றது : - ஜீவனாகிய 
ஆத்மா சக்ஷுக்களுக்கு அறிவிப்பவனாவன் . இது 
மற்றைய இந்திரியங்கட்கும் உபலக்ஷணமாம் . அவ் 
வாத்மாவிற்குச் சிவன் கலாதிவாயிலாக மலத்தினை 
நீக்கி விஷயத்தைக்காட்டுவனாவன் . ஆதலால் ஆத்மா 


சிவஞானபோதம் . 


வாகிய தனக்கு போகமோக்ஷவடிவ உபகாரம் செய் 
பவனாகிய சிவனிடத்தில் மிகத்திடமான பக்தியினைச் 
செய்க , பக்தியென்பது பஜனம் அதாவது அந்தர் 
யாகமாம் . அதுவும் இருதயகமலம் நாபிகுண்டம் 
புருவநடு என்பவற்றில் யஜித்தல் ஹோமித்தல் ஸமா 
தி வடிவினதாம் . 

( க்க ) 
मुक्त्यै प्राण्य सतस्तेषां भजेद्वेषं शिवालयम् । 
एवं विद्याच्छिवज्ञानबोधे शैवार्थनिर्णयम् ॥ १२ ॥ 
இதிலும் சாமர்த்தியமில்லாதவன் பாகிய பக்தி 
யினைச்செய்யவேண்டும் என்று “ார் = முக்தியின் 
பொருட்டு ” என்பதனாற் கூறுகின்றது : - முக்தியின் 
பொருட்டு வைதிகள் 

வைதிகசைவா நுஷ்டானமுள்ள 
தேசிகர்களான ஸத்துக்களைக் குருத்தன்மையாற் 
செவ்வையாயடைந்து , அச்சைவர்களது சம்பந்தி 
யாகிய வேஷத்தினை அதாவது பஸ்மருத்திராக்ஷ 
முதலிய சின்னத்தினைப் பஜி ( உபாசி ) க்கவேண்டும் . 
இங்கு வேஷத்தின் பஜனத்தினைக் கூறியது ஜாதி 
குணக்கிரியைகளை நோக்காமைப் பொருட்டாம் . சிவா 
லயத்தினையும் பஜிக்கவேண்டும் . மஞ்சங்கள் கூச்ச 
லிடுகின்றன என்றல் முதலியனபோல் லக்ஷணை 
யினால் சிவாலயசப்தத்தினால் சிவலிங்கம் பிரதிமை 


ஞான 


சிவஞானபோதம் . 


முதலியன சொல்லப்படும் . இவ்வாறாகவே , ஸத்துக் 
கள் என்பதனால் சைவாசாரியர்களையும் , வேஷசப்தத் 
தினால் பஸ்மருத்திராக்ஷதாரிகளான மாஹேசுவரர் 
களையும் , சிவாலய சப்தத்தினால் சிவலிங்கத்தினையும் 
கொள்ளுதலாம் . இதனால் சரியாக்கிரமமும் , இதற்கு 
முந்திய சூத்திரத்தில் கிரியாக்கிரமமும் , அதற்கு 
முந்தியதில் யோகக்கிரமமும் , அதற்கு முந்தியதில் 
ஞானக்கிரமமும் சொல்லப்பட்டதாமென்று அறிய 
வேண்டும் . இவ்வாறாகவே , பதி பசு பாசபதார்த்த 
ஸ்வரூபமும் , முக்தியுபாயவடிவ ஞான யோக கிரியா 
சரியைகளும் பன்னிரண்டு சூத்திரமுடையதான 
நூலினாற் சொல்லப்பட்டனவாம் என்று “ = 
இவ்வாறு ” என்பனால் அறிவிக்கின்றது . சிவஞான 
போத சாஸ்திரத்தில் முற்கூறிய சைவார்த்தத்தின் 
அர்ணயத்தினை இவ்விதமாக அறியவேண்டும் ; வேறு 
விதத்தாலன் . இவ்வாறு யாவும் சம்பாதிக்கப் 
பட்டது . 

( 2 ) 
இவ்வாறு ஸ்ரீமத் அதிவர் சிரமவரிய சைவபரிபாலக 
சிவாக்யோகியரியற்றிய இலகுமகையின் 

மொழிபெயர்ப்புடன் 
சிவஞான போதம் 

முடிந்தது . 


